﻿260.இப்ராஹீம், "என் இறைவா! இறந்தோரை நீ எவ்வாறு உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்குக் காண்பிப்பாயாக" என்று கேட்டபோது, "(அதை) நீர் நம்பவில்லையா?" என (அல்லாஹ் ) கேட்டான்.(அதற்கு) அவர் "அவ்வாறன்று (நம்பியிருக்கிறேன்) எனினும், எனது உள்ளம் நிம்மதியடைவதற்காகவே (கேட்கிறேன்)" என்று கூறினார்."(அப்படியானால்) நீர் நான்கு பறவைகளைப் பிடித்து அவற்றைத் துண்டு துண்டாக வெட்டி உம்மிடம் வைத்துக்கொள்வீராக; பின்னர் அவற்றின் ஒவ்வொரு பாகத்தையும் ஒவ்வொரு மலையில் வைப்பீராக; பின்னர் அவற்றை நீர் கூப்பிடுவீராக; அவை உம்மிடம் விரைந்து வந்துவிடும்; அல்லாஹ்  வல்லமை மிக்கவனும் ஞானம் நிறைந்தவனும் ஆவான் என்பதை அறிந்துகொள்வீராக" என்று (அல்லாஹ் ) கூறினான்.
--------------------------------------------
இப்ராஹீம் (அலை) அவர்கள் (அல்லாஹ் விடம்) இவ்வாறு கேட்டதற்குப் பல காரணங்கள் உண்டு என விரிவுரையாளர்கள் கூறியுள்ளனர்.அவற்றில் ஒன்று: இப்ராஹீம் (அலை) அவர்கள் நம்ரூதிடம், "என் இறைவன் உயிர்ப்பிப்பான்; இறக்கச் செய்வான்" என்று கூறினார்கள்.இது அல்லாஹ் வால் முடியும் என்பதை உறுதியாக அறிந்திருந்த அவர்கள், இதைக் கண்ணால் பார்த்து மேலும் உறுதிப்படுத்திக்கொள்ள வேண்டும் என விரும்பினார்கள்.

இப்ராஹீம் (அலை) அவர்களின் கேள்வி 
----------------------------------
எனவேதான், இப்ராஹீம் (அலை) அவர்கள், "என் இறைவா! இறந்தோரை நீ எவ்வாறு உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்குக் காண்பிப்பாயாக" என்று கேட்டார்கள்.
அப்போது "(அதை) நீர் நம்பவில்லையா?" என்று (அல்லாஹ் ) கேட்டான்.(அதற்கு) அவர், "அவ்வாறன்று (நம்பியிருக்கிறேன்); எனினும், எனது உள்ளம் நிம்மதியடைவதற்காகவே (கேட்கிறேன்)" என்று கூறினார்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: இப்ராஹீம் (அலை) அவர்களைவிடவும் நாமே சந்தேகம் கொள்ள அதிகத் தகுதியுடையவர்கள்.இப்ராஹீம் (அலை) அவர்கள் (இறைவனிடம்), "என் இறைவா! இறந்தோரை நீ எவ்வாறு உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்குக் காண்பிப்பாயாக" என்று கேட்டார்கள்.
இறைவன் "(அதை) நீர் நம்பவில்லையா?" என்று கேட்டான்.அதற்கு அவர்கள் "அவ்வாறன்று (நம்பியிருக்கிறேன்); எனினும், எனது உள்ளம் நிம்மதியடைவதற்காகவே (கேட்கிறேன்)" என்று பதிலளித்தார்கள்.
இதை வைத்து, இப்ராஹீம் (அலை) அவர்கயோ, முஹம்மத் (ஸல்) அவர்கயோ (இறையாற்றல்மீது) சந்தேகம் கொண்டார்கள் என்று புரிந்துகொள்ளக் கூடாது.மாறாக, இப்ராஹீம் (அலை) அவர்கள் சந்தேகம் கொள்ளவே இல்லை.அப்படிச் சந்தேகம் வருவதானால் நமக்குத்தான் வந்திருக்கும்.நமக்கே சந்தேகம் வரவில்லை எனும்போது, இப்ராஹீம் (அலை) அவர்களுக்குச் சந்தேகம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை என்று விளக்குவதே இந்த நபிமொழியின் நோக்கமாகும்.

நான்கு பறவைகள் 
----------------------
"நீர் நான்கு பறவைகளைப் பிடித்து அவற்றைத் துண்டு துண்டாக வெட்டி உம்மிடம் வைத்துக்கொள்வீராக" என அல்லாஹ்  கூறினான்.
அந்த நான்கு பறவைகள் எவை என்பது தொடர்பாக விரிவுரையாளர்களிடையே கருத்து வேறுபாடு காணப்படுகிறது.இன்ன இன்ன பறவைகள்தான் அவை என அவற்றின் பெயர்களைக் குறிப்பிட்டுச் சொல்வதால் பயன் ஏதுமில்லை.அவ்வாறு பெயரைக் குறிப்பிடுவது முக்கியமானதாக இருந்திருந்தால், அல்லாஹ் வே குர்ஆனில் அவற்றின் பெயர்களைக் குறிப்பிட்டுச் சொல்லியிருப்பான்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: வாத்து, தீக்கோழிக் குஞ்சு, சேவல், மயில் ஆகிய பறவைகளை இப்ராஹீம் (அலை) அவர்கள் பிடித்தார்கள்.புறா, சேவல், மயில், காகம் ஆகியவைதான் அவை என முஜாஹித் (ரஹ் ) அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள்.
இங்கு "அவற்றைத் துண்டு துண்டாக வெட்டுங்கள்" என்பதைக் குறிக்க "ஸுர்ஹுன்ன" எனும் சொல் ஆளப்பட்டுள்ளது.இதற்கு இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் "அவற்றைக் கட்டிப்போடுங்கள்" என்று பொருள் செய்துள்ளார்கள்.(அவ்வாறு) கட்டிப்போட்டு அவற்றை அறுத்த பின்னர் அவற்றின் ஒவ்வொரு பாகத்தையும் ஒவ்வொரு மலையில் வைத்தார்கள் என்றும் கூறியுள்ளார்கள்.
சில விரிவுரையாளர்கள் கூறுகிறார்கள்: இப்ராஹீம் (அலை) அவர்கள் நான்கு பறவைகளைப் பிடித்து அவற்றை அறுத்துப் பல துண்டுகளாக்கினார்கள்.அவற்றின் இறக்கைகளைப் பிய்த்துப் பல பாகங்களாகக் கிழித்தார்கள்.பின்னர் நான்கு பறவைகளின் கூறுகளையும் ஒன்றாகக் கலந்தார்கள்.அதன்பின் அவற்றைப் பல கூறுகளாகப் பிரித்து ஒவ்வொரு கூறையும் ஒவ்வொரு மலையில் வைத்தார்கள்.
பின்னர் அல்லாஹ் வின் கட்டளைப்படி அவற்றை அழைத்துவிட்டு, அவை எப்படி உயிர் பெற்று வருகின்றன என்பதைப் பார்க்கலானார்கள்.உடனே அப்பறவைகளின் இறக்கை, இரத்தம், சதை உள்ளிட்ட பாகங்கள் (வேறு மலையில் இருந்த) அவற்றின் மற்றப் பாகங்களை நோக்கிப் பறந்து சென்று, அவற்றுடன் இணைந்துகொண்டன.இறுதியில் ஒவ்வொரு பறவையும் உயிர் பெற்றுத் தனித் தனியாக அவர்களிடம் விரைந்து நடந்துவந்தன.
(இறந்துபோனவற்றை மீண்டும் அல்லாஹ் வால் உயிர்ப்பிக்க முடியும் என்பதை) இப்ராஹீம் (அலை) அவர்கள் நேரடியாகப் பார்த்து, உள்ளம் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ்  இந்த ஏற்பாட்டைச் செய்தான்.
எனவேதான், அல்லாஹ்  பின்வருமாறு அவர்களுக்குக் கட்டளையிடுகிறான்: அல்லாஹ்  வல்லமை மிக்கவனும் ஞானம் நிறைந்தவனும் ஆவான் என்பதை அறிந்துகொள்வீராக!
அதாவது அவன் வல்லமை மிக்கவன், எந்தச் சக்தியாலும் அவனை வெல்ல முடியாது.எந்த விஷயத்திலும் அவனை எதிர்த்து நிற்கவும் முடியாது.எந்தத் தடையுமின்றி விரும்பியதை அவன் செய்து முடிப்பான்.ஏனெனில், அவன் ஒவ்வொரு பொருளையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறான்.தன் சொல், செயல், சட்டம், முடிவு அனைத்திலும் அவன் ஞானம் மிகுந்தவனாகச் செயல்படுகிறான்.
